6763 


7 


- 0758 


ஆ.பா.திருநானசம்பந்தம் . M.A. MA.ph.D. 
புகைப்பட நிபுணர் , பொழிச்சலூர் . சென்னை . 

அவர்களின் அன்பளிப்பு. 


** 


கே.7- 27133 


(ப 


CEYLON 


ලංකා 


சட்டமருத்துவச் சொற்றொகுதி 


( ஆங்கிலம் - தமிழ் ) 


Glossary of Technical Terms in 

FORENSIC MEDICINE 


( ENGLISH -- TAMIL ) 


அரசகரும மொழித்திணைக்கள வெளியீட்டுப்பிரிவினரால் வழங்கப்பட்டது . 


இலங்கை 


பா 


CEYLON) 


ලංකා 


சட்டமருத்துவச் சொற்றொகுதி 


( ஆங்கிலம் - தமிழ் ) 


Glossary of Technical Terms in 
FORENSIC MEDICINE 

(English - Tamil ) 


1965 


இலங்கை அரசாங்க அச்சகத்திற் பதிப்பிக்கப்பட்டது. 


முகவுரை 


அரசகரும மொழித் திணைக்களம் வெளியிடும் கலைச்சொற்றொகுதிகளுள் சட்ட 
மருத்துவச் சொற்களைக் கொண்டுள்ள இச்சொற்றொகுதியும் ஒன்றாகும் . இது , மேலைத் 
தேச வைத்திய நூல்களைத் தமிழில் வெளியிடும் பொருட்டு நாம் மேற்கொண்டுள்ள 
முதற்பணியாகும் . பல்கலைக்கழக வைத்தியப் பகுதியில் சட்ட மருத்துவம் பயிலும் 
போது அறிய வேண்டிய கலைச்சொற்கள் யாவும் இதில் அடங்கியுள . இதிலுள்ள 
கலைச்சொற்கள் சிறந்த சட்ட மருத்துவ நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டனவாகும் . 
இத்தொகுதியை யாத்த குழுவின் உறுப்பினர் பெயர் பின்வருமாறு : 
கலாநிதி க . தியாகலிங்கம் MB.BS. ( இலங்கை ), பல்கலைக்கழக விரிவுரையாளர் . 
திரு . அ . வி . மயில்வாகனம் , திணைக்கள உப ஆணையாளர் . 
இச்சொற்றொகுதியை ஆக்க உதவியமைக்கு இவர்களுக்கு எனது நன்றியைத் 
தெரிவிக்கின்றேன் . 

இச்சொற்றொகுதியிலுள்ள சொல் எதனையும் திருத்துவதற்கான தெரிப்புரை எதை 
யும் இத்திணைக்களம் நன்றியுடன் வரவேற்கும் . 


நந்ததேவ விஜயசேகரா , 
அரசகருமமொழி ஆணையாளர் . 


அரசகரும மொழித் திணைக்களம் , 
5. த பொன்சேக்கா வீதி , 

கொழும்பு 5 , 
5.8.65 . 


2 -- R . 7969--1,055 ( 8/65) 


සංඥාපනය 


අධිකරණ වෛද්‍යය ( Forensic Medicine) පිළිබඳ මෙම පාරිභාෂික ශබ්ද මාලාව රාජ්‍ය 
භාෂා දෙපාර්තමේන්තුවේ ප්‍රකාශන අංශය මගින් පළ කරනු ලබන පාරිභාෂික ශබ්දමාලා පෙළේ 
එක් සංග්‍රහයකි. මෙය , බටහිර වෙද පොත් දෙමළෙන් පළකිරීම සඳහා ගනු ලබන මූලික 
පියවරක් වශයෙන් සකස් කරන ලදී . විශ්ව විද්‍යාලයයේ වෛද්‍ය අංශයේ අධිකරණ වෛද්‍යය 
හැදෑරීමේ දී හමුවන සෑම පාරිභාෂික වචනයක්ම වාගේ මෙම ශබ්ද මාලාවෙහි ඇතුළත් කර ඇත. 
මෙම ශබ්ද මාලාවට වචන රැස්කර ගනු ලැබුයේ අධිකරණ වෛද්‍යය පිළිබඳ පිළිගත් පොත් පත් 
වලිනි . 


මෙම කාරක සභාවෙහි පහත සඳහන් භවත්හු සාමාජිකයන් වශයෙන් ක්‍රියා කළහ: 
ක . ත්‍යාගලිංගම් මහතා , වෛද්‍යාචාර්ය , ඇම්. බී . බී . ඇස් . ( ලංකා ) 
අ . වි . මයිල්වාහනම් මහතා , උප කොමසාරිස් , රාජ්‍ය භාෂා දෙපාර්තමේන්තුව 
මෙම ශබ්ද සංග්‍රහය සකස් කිරීමෙහි ලා දුන් සහාය ගැන මේ මහතුනට මගේ ස්තූතිය පුද කරමි . 
මෙම පාරිභාෂික ශබ්ද මාලාවේ යම් යම් වචන සංශෝධනය කිරීම සඳහා යෝජනා ආදියක් 
වෙතොත් ඒවා අප වෙත ඉදිරිපත් කරන ලෙස ඉල්ලා සිටින්නේ කෘතඥ පූර්වකය. 

නන්දදේව වින්ඩෝස්කර, 

රාජ්‍ය භාෂා කටයුතු පිළිබඳ කොමසාරිස් . 
1965 අගෝස්තු මස 5 වන ද , 
කොළඹ 5 ද පොසේර්කා පාරේ 
රාජ්‍ය භාෂා දෙපාර්තමේන්තුවේ ප්‍රකාශන අංශයේ දී ය . 


சட்ட மருத்துவச் சொற்றொகுதி 
Glossary of Technical Terms - FORENSIC MEDICINE 


A. B. C , liniment 
Abdomen 
Abdominal cavity 

organ 

viscera 
Abnormal 
Abnormalities of sexual organ 
Abortificient drug 


Abortion 


Complete 


Criminal 
Incomplete 
Inevitable 
Natural 
Therepeutic 

Threatened 
Abrasion 
Abrin 
Abscess 


A.B.C. இலினமென்று 
வயிறு 
வயிற்றறை 
வயிற்றுறுப்பு 
வயிற்றுள்ளுறுப்பு 
அசாதாரண 
பாலுறுப்பின் அசாதாரத்துவம் 
கருச்சிதை மருந்து 
கருச்சிதைவு 
முழுக் கருச்சிதைவு , பூரண கருச் 

சிதைவு 
குற்றக் கருச்சிதைவு 
குறைக் கருச்சிதைவு 
தடுக்கவியலாக் கருச்சிதைவு 
இயற்கைக் கருச்சிதைவு 
நோய்தீர் கருச்சிதைவு 
கருச்சிதைவச்சம் 
தோற்காயம் , உரோஞ்சற்காயம் 
அபிரின் 
சீழ்க்கட்டு 
அப்சிந்தே 
உறிஞ்சல் 
எதிர்பாரா நிகழ்ச்சி , விபத்து 
தற்செயலான 
குற்றஞ்சாட்டப்பட்டவர் , எதிரி 
அசற்றனிலைட்டு 
அசற்றிக் கமிலம் 
அமிலம் 
அசற்றைல் சலிசிலிக்கமிலம் ( அஸ்பிரின் )) 
பொற்றாசியமொட்டலேற்று அமிலம் 
அமிலக்கறை 


Absinthe 


Absorption 
Accident 
Accidental 


Accused 


Acetanilide 


Acetic acid 
Acid 

Acetylsalicylic ( aspirin ) 
potassium oxalate 
stain 


| 


2 


Acne , Scars of 
Aconite 


Actin 


Actions of Poisons 


1 . 


Actomyosin 
Acate 


Addict 


Addiction 
Adenosine diphosphate ( ADP ) 

monophosphate (AMP ) 

triphosphate ( ATP ) 
Adipocere 
Adrenal gland 

hypofunction 
Adult 
Adultary 
Advertising and canvassing 
Affidavit 
Affirmation 
Agaricus muscarius 
Age 
Agglutination 
Air 


அகினித் தழும்பு 
அகொனைற்று 
அக்றின் 
நஞ்சுத் தொழிற்பாடு , நஞ்சுத் தாக் 

கம் 
அக்றோமயோசின் 
கடுமையான , கூர்த்த 
பழக்க அடிமை 
பழக்க அடிமைத்தனம் 
அடனோசீன் இருபொசுபேற்று ( ADP ) 
அடனோசீன் ஒருபொசுபேற்று ( AMP ) 
அடனோசீன் முப்பொசுபேற்று ( ATP ) 
அடிப்போசியர் , கொழுப்புத் தடிப்பு 
அதிரனற்சுரப்பி 
அதிரனற் குறைத்தொழில் 
முதிர்ந்தோர் 
வியபிசாரம் 
பிரசாரமும் ஆதரவு நாடலும் 
சத்தியவோலை 
உறுதிப்பாடு 
அகரிக்கசு மஸ்கேரியசு 


வயது 


embolism 


.. 


passage 
Alcohol 

concentration in blood 
Alcoholic coma 

dementia 

insanity 
Alcoholism 
Alimentary canal 
Alkali 


ஒட்டுதல் 
காற்று , வளி 
காற்றுத் தடுப்பு 
காற்றுச் செல்வழி 
மதுசாரம் , அல்ககோல் 
குருதியில் அல்ககோற் செறிவு 
மதுசார மயக்கம் , மதுசாரக் கோமா 
மதுசார மனவுடைவு 
மதுசாரப் பிச்சு 
வெறிமம் , வெறித்தன்மை 
உணவுக் கால்வாய் 
காரம் 


Alkaloid 


காரப்போலி 


Alleged 


rape 
Allergy 


குற்றஞ்சார்த்திய 
பலவந்தக் கற்பழித்தற் குற்றச்சார்த்து 
பாதிக்கப்படுநிலை , அலேசி , ஒவ்வாமை 


Almonds, Bitter 
Aluminium 
Amanita muscaria 

phalloides 
Amenorrhoea 


Amentia 


Amidone 


Amidopyrin 
Ammonia 
Amnesia , Retrograde 
Amphibian blood 
Amyl nitrite 
Amytal 
Anaemia 
Anaemic 
Anaesthesia 
Anaesthetic 
Analysis 
Aneurism 
Angina pectoris 


கசப்புவாதுமை 
அலுமினியம் 
அமனிற்றா மஸ்காரியா 
அமனிற்றா பலோயிட்சு 
மாதவிலக்கின்மை 
மனவிருத்தியின்மை 
அமிடோன் 
அமிடோபைரின் 
அமோனியா 
பின்னிடைவு மறதி 
அம்பிபியாக் குருதி 
எமைல் நைத்திரைற்று 
அமிற்றால் 
சோகை 
சோகையான 
உணர்வறு நிலை 
உணர்வு நீக்கி 
பாகுபாடு , பகுத்தாய்வு 
குருதிக் குடா , அனியூரிசம் 
மார்பு முடக்குவலி, அன்சைனா பெக் 

ரோறிசு 
அனிலீன் 
அனிலீன்மயம் 
விலங்கு 
அனொட்சயா , ஒட்சிசனற்ற நிலை 
முரணல் 
நஞ்சு முரண்பாடு 
மரணத்தின் முன் 
மனிதரளவையியல் 
மாற்று மருந்து , எதிர்க்கொடை , 

எதிரெடை ( விடமுறி ) 
பெபிரின் எதிரி ( அசற்றனிலைட்டு ) 
அந்திமனி 
மோசனெதிரி 
சுரவெதிரி 
பைரினெதிரி 
எறும்பு 
பெருநாடி 
அபேசியா , ( கொன்னுதல் ) 
இரத விருத்தி 
அபியோல் 


Aniline 
Anilism 
Animal 
Anoxia 
Antagonism 

of poisons 
Ante -mortem 
Anthropometry 
Antidote 


.. 


Antifebrin ( Acetanilide ) 
Antimony 
Antimosan 
Antipyretics 
Antipyrin 
Ant 
Aorta 
Aphasia 
Aphrodisiac 
Apiol 


Apomorphine 
Apoplexy 
Aqua fortis 
Arborescent 
Aromatic spirit 
Arrhenal 


Arsenite of soda 

of lead 


Arsenic 


Arsenical preparations 
Arsenious oxide 
Arsenite 

of potash 
Arseniuretted hydrogen 
Arsine 
Arsphenamine 
Arterial blood 
Artery 
Artificial insemination 

respiration 
Aspermia 
Asphyxia 
Aspirin 
Assailant 


அபோமோபீன் 
குருதித்தடை , அபப்பிளெட்சி 
நைதரிக்கமிலம் , அக்குவாபோட்டிசு 
கிளைகொள்ளும் 
நறுமண மதுசாரம் 
அரினால் 
சோடா வாசனைற்று 
ஈய வாசனைற்று 
ஆசனிக்கு ( பாசாணம் ) 
ஆசனிக்காக்கங்கள் 
ஆசீனிய சொட்சைட்டு 
ஆசனைற்று 
பொற்றாசிய வாசனைற்று 
ஆசனிக்குச் சேர் ஐதரசன் 
ஆசீன் 
ஆசுபினமீன் 
நாடியக் குருதி 
நாடி 
செயற்கை முறை விந்து புகுத்தல் 
செயற்கைச் சுவாசம் 
விந்தின்மை , பேமின்மை 
மூச்சடைப்பு , அசுபிட்சியா 
அசுப்பிரின் 
தாக்குபவர் 
தாக்கு 
உதவியாள் 
பருவ நீதிமன்று 
சங்கம் , தொடர்பு 
சமச்சீரின்மை 
சுவாசப்பைக் காற்றின்மை 
அற்றொட்சில் 
அத்திரோபீன் 
தோற்றப்பாடு 
தன்னியக்கக் கைத்துப்பாக்கி 
தன்னியக்கம் 
தன்னாய்வு ( தற்பரீட்சை ) 
அவேட்டின் 
பறவைக் குருதி 
உடன் பிரிக்கை 


Assault 


Assistant 


Assize court 


Association 


Asymmetry 
Atelectasis 
Atoxyl 
Atropine 
Aura 
Automatic pistol 
Automatism 


Autopsy 
Avertin 


Avian blood 


Avulsion 


B 


Bacillus enteritidis of Gartner 


Bacteria 


Balladonna 


Ballistic expert 


Barberios test 


Barbiturate 


Barbituric acid 


காட்னரின் கோலுருக்கிருமி 

என்றறிற்றிடிசு 
பற்றீரியம் 
பலடோனா 
ஓச்சியல் நிபுணர் 
பாபெரியோசுச் சோதனை 
பாபிற்றுறேற்று 
பாபிற்றூறிக் கமிலம் 
பேரியம் 
தலையோட்டுத் தளம் 
தேனீக்கடி 
குளவி , வண்டு 
பென்சீன் 
பென்சிடீன் சோதனை 
பென்சிட்றீன் 
பென்சைன் 


Barium 


Base of skull 


Bee sting 


Beetle 


Benzene 


Benzidine test 


Benzidrine 


Benzine 


பென்சோல் 


Benzol 
Bertillon s system 
Bestiality 
Beverages 
Bichromate 
Bilharzia 
Biochemical 


test 


Biochemistry 


Birth 


பேட்டிலியானின் முறை 
விலங்குடன் சேர்க்கை 
குடிவகை 
இரு குரோமேற்று 
பில்காசியா 
உயிரிரசாயனவியலுக்குரிய 
உயிரிரசாயனவியற் சோனை 
உயிரிரசாயனவியல் 
பிறப்பு 
உயிர்ப்பிறப்பு 
செத்துப் பிறத்தல் 
பிசுமது 
இருசல்பைட்டு 
கடிகாயம் 
கசப்பு வாதுமை 
பிற்றசுவீற்று ( சொலனம்டல்காமாறா) 
கருமைப் பிரதேசம் 
தோற்பை 


Live 


Still 


Bismuth 


Bisulphide 


Bite Wound 


Bitter almond 


Bittersweet ( Solanumdulcamara) 
Blackening 
Bladder 


4 


2 * -R 7969 ( 8/65) 


6 


Blister 
Blood 

Amphibian 
Arterial 
Avian 


group 
Human 
Mammalian 
Menstrual 


mole 


கொப்புளம் 
குருதி , இரத்தம் 
அம்பிபிக் குருதி 
நாடிக் குருதி 
பறவைக் குருதி 
குருதித் தொகுதி 
மனிதக் குருதி 
முலையூட்டிக் குருதி 
மாதவிடாய்க் குருதி 
குருதி மச்சம் 
நகருயிர்க் குருதி 
குருதிக் கறை 
குருதிச் சோதனை 
நாளக் குருதி 
குருதிக் கலன் 
மயிற்றுத்தம் , துரிசு 
மொட்டை ஆயுதம், மழுங்கல் ஆயுதம் 
சவம் 


Reptilian 
stains 


test 


Venous 


vessel 


Blue vitriol 


Blunt weapon 
Body, Dead 
Bone 


shaft 


Borax 


Boric acid 


Botulism 


Bowel 


Brain 
Brassfounder s ague 
Breast 
Breech - loading gun 


என்பு 
என்புக் காம்பு 
வெண்காரம் 
போரிக்கமிலம் 
பொற்றியுலிசம் 
குடல் 
மூளை 
செம்மார்ச் சுரம் 
முலை 
தோட்டாத் துவக்கு , மடக்குதாணித் 
துவக்கு 
புரோமைட்டு 
புரூசின் 
கன்றற் காயம் 
சன்னம் 


Bromide 


Brucine 
Bruise 


Bullet 


wound 


Burnett s fluid 


Burns 


Bursae 


சன்னக் காயம் 
பேணற்றின் பாயம் 
எரிகாயம் 
கிழிகள் 
அந்திமனி வெண்ணெய் ( அந்திமனி 

ஐங்குளோரைட்டு ) 


Butter of antimony (Antimony 

Pentachloride ) 


7 ; 


C 


Cacodylic acid 
Cadaver 
Cadaveric 

alkaloid 


கக்கோடிலிக்கமிலம் 
பிணம் 
பிணத்துக்குரிய 
பிணக்காரப்போலி - 


.. 


spasm 
Caesarean section 


Calabar beans 
Calcification 
Callosities 
Callus 
Calomel 
Camphor 
Cannabis Indica 
Cantharides ( Spanishfly ) 
Canvassing and advertising 


Capital punishment 
Carbasone 
Carbolic acid 
Carbonate of ammonia 

of potash 
Carhon bisulphide 

dioxide 
monoxide 

tetrachloride 
Carnal knowledge 

( Carnal intercourse ) 
Carneous mole 
Carotid sinus 
Caruncula myrtiformis 
Castor oil seeds 
Catamite 
Catatonia 
Caustic 

alkalie 
potash 
soda 


பிணத்தசைச் சுருங்கல் 
சீசர்வெட்டு ( சல்லிய அறுவை மருத் 

துவம் ) 
கலபார் அவரை 
கல்சியமேற்றல் 
கலோசிற்றீசு 
காய்ப்பு 
கலோமெல் 
கற்பூரம் 
கனிபிசு இண்டிக்கா 
கந்தரைட்சு ( இஸ்பானிய ஈ ) 
ஆதரவு நாடலும் பிரசாரமும் ( விளம் 

பரம் ) 
மரண தண்டனை 
காபசோன் 
கபோலிக் கமிலம் 
அமோனியங் காபனேற்று 
பொற்றாசியங் காபனேற்று 
காபனிரு சல்பைட்டு 
காபனீரொட்சைட்டு 
காபனோரொட்சைட்டு 
காபனால் குளோரைட்டு 
காமச் சேர்க்கை 
காமக் கலப்பு 
தசைவடு 
கறோற்றிட்குடா , சிரசுக்குடா 
கறங்குலாமேட்டிபோமிசு 
ஆமணக்கம் விதை 
கரமைற்று 
கரற்றோனியா 
காரமான , எரிப்புள்ள 
எரிகாரம் 
எரிபொற்றாசு 
எரிசோடா 


8 


Cerebral embolism 

haemorrhage 
Certification of death 

of habitual drunkard 


.. 


of lunatic 


Ceylon Medical Council 
Charcoal fire 
Chemical analysis 
Chest 

cavity 
Children 
Chloral hydrate 
Chloride 
Chloroform 
Choking 
Chromate 
Chromic acid 
Chronic 
Cicatrix 


மூளையத்தடுக்கை 
மூளையக் குருதிப் பெருக்கு 
மரணச் சான்று கூறல் 
வழமைக் குடியர்ச் சான்று கூறல் 
பைத்தியச் சான்று கூறல் 
இலங்கை மருத்துவக்கழகம் 
மரக்கரித் தீ 
இரசாயப் பகுப்பு 
நெஞ்சு 
நெஞ்சறை 
பிள்ளைகள் 
குளோரலை தரேற்று 
குளோரைட்டு 
குளோரபோம் 
அடைத்தல் 
குரோமேற்று 
குரோமிக் கமிலம் 
நாட்பட்ட 
தழும்பு , சிக்கற்றிக்சு 
சிக்குற்றொட்சின் 
சின்கோனா 
சின்கோப்பென் 
சுற்றுலாமன்று 
சுற்றோட்டம் 
சுற்றோட்டத் தொகுதி 
சித்திரிக் கமிலம் 
குடியியல் , சிவில் 
குடியியல் வழக்கு 
குடியியற் சட்டம் 
பாகுபாடு 
சிறுசாவி 
பெண்குறி ( கிளைத்துரு) 
உடைகள் 
திரளல் 
நிலக்கரி வாயு 
நிலக்கரித் தார் 
கொக்கேன் 


Cicutoxin 


Cinchona 


Cinchopen 
Circuit court 
Circulation 
Circulatory system 
Citric acid 
Civil 


4 


case 


law 
Classification 
Claviole 


.. 


Clitoris 


Clothes 


Coagulation 


Coal gas 


tar 


Cocaine 


Cocculus indicus 


கொக்குலசு இன்டிக்கசு 


9 


Cockroach 
Cognition 
Colchicine 
Colchicum 
Cold 


கரப்பான் 
கவனிப்பு , அறிகை 
கொல்சிசீன் 


கொல்சிக்கம் 


குளிர் 


stiffening 


குளிர் விறைப்பு 
மடிவு , மடிதல் 
கொலோசிந்து 
பெருங்குடல் 
நிறமானிமுறை 
கொலத்திரம் , கடும்பு 
கோமா , மயக்கம் 


மதுசார மயக்கம் 


Collapse 
Colocynth 
Colon 
Colorimetric method 
Colostrum 
Coma 

Alcoholic 
Combustion 
Comminuted fracture 
Common law 
Comparative table 
Complete abortion 
Complicated fracture 
Composition 
Compound fracture 
Compressed air 
Compression 
Conation 
Concave 
Concealment of birth 

of pregnancy 
Conceive 
Conception 
Concussion 
Confusional insanity 
Coniine 
Conium maculatum (Spotted 

hemlock ) 
Conjection 
Conjunctiva 
Consent 

in examination 


தகனம் 
பொடி முறிவு 
நடைமுறைச்சட்டம் , பொதுச்சட்டம் 
ஒப்பீட்டு வாய்பாடு 
முழுக் கருச்சிதைவு 
பின்ன முறிவு 
சேர்க்கை 
சேர் முறிவு 
அமுக்கிய காற்று 
அமுக்கம் 
முயற்சி 
குழிவு 
பிறப்பு மறைத்தல் 
கருப்பநிலை மறைத்தல் 
கருப்பந் தரித்தல் 
சூல்கொள்ளல் , கருப்பம் 
மூளை அதிர்ச்சி 
கலக்கப்பித்து 
கொனீன் 


கோனியம் மக்குலேற்றம் 
நெருக்கம் 
இணையம் ( பிணிக்கை ) 
ஒருப்பாடு 
பரீட்சைக்கு ஒருப்பாடு 


.. 


10 


Constriction 


... நெரித்தல் , சுருக்கு 

நெரிப்பு அடையாளம் 


mark 


உசாவல் 


Consultation 
Contagious disease 
Contraception 
Contraceptive 
Contract 
Contraction 


Contre- coup 


Contusion 
Convex 
Convulsion 
Cooling 
Copper 
Cord , Umbilical 


Cornea 


.. 


Comnary 

artery 
Coroner 
Corpuscle 
Corroborate 
Corroborative signs 
Corrosive fluid 

poison 
sublimate 


தொடுநோய் , ஒட்டுநோய் 
கருத்தடை ( சூல் தடை) 
கருத்தடையி 
சுருக்கு , ஒப்பந்தம் 
சுருங்கல் , ஒடுங்கள் 
கொந்திரிக்கூ , எதிரதைப்பு 
கன்றல் 
குவிவான 
வலிப்பு 
குளிராக்கல் 
செம்பு 
கொப்பூழ் நாண் , கொப்பூழ்க்கொடி 
விழிவெண்படலம் , ஒளிவிடுப்படலம் , 

கோணியா 
சுற்றியுள்ள 
முடியுருநாடி 
மரணபரிசோதகர் 
சிறுதுணிக்கை 
ஒத்துரை 
ஒத்துரைசைகைகள் , ஒத்துரைகுறிகள் 
அரிக்குமியல்புப்பாயம் 
அரிக்குமியல்புநஞ்சு 
அரிக்குமியல்புப் பதங்கம் 
மேற்பட்டை , கோட்டெச்சு , புறணி 
நீதிமன்றம் 
உயர்நீதிமன்றுகள் 
மண்டை எலும்பு , மண்டைஓடு 
பிணஞ்சுடுதல் 
கிறியோலின் 
கிறயோசோட்டு 
கிறசோல் 
குற்றந்சார்த்து , குற்றவியல் 
குற்றக்கருச்சிதைவு 
குற்றவியல் வழக்கு 
குற்றவியற் சட்டம் 


Cortex 


Court 


Courts of assize 
Cranium 


Cremation 


Creolin 


Creosote 


Cresol 


Criminal 


abortion 


case 


law 


11 


Crotin 


Croton Oil 


Crustacean 
Cumulative actions 
Curare 


Curved 
Cuticle 
Cuticular scale 
Cutis anserina ( goose -skin ) 
Cut throat injuries 
Cyanide 
Cyllin 
Cytisine 


குரோற்றின் 
குரோட்டன் எண்ணெய் 
கிரஸ்தேசியன் 
குழுமியசெயல் 
கியூராரே 
வளைந்த 
புறத்தோல் 
புறத்தோற்செதில் 
கியூற்றிசு அன்சரீனா 
கழுத்து வெட்டுக்காயம் 
சயனைட்டு 
சிலின் 
சிற்றின் 


D 


Dactylography 
Dangerous drug 
Datura 
Dead body 
Deadly nightshade 
Decapitation 
Decomposition 
Deep 
Delayed labour 
Delirum 


விரலடையாளவியல் 
அபாய மருந்து 
தட்டுறா 
சவம் 
தெட்லிநைற்ஷேட்டு 
தலைகொய்தல் 
பிரிந்தழிதல் 
ஆழமான 
தாமதித்தபிரசவம் 
சித்தப்பிரமை , அலட்டல் 
சித்தப்பிரமை 
பிள்ளைப்பேறு 
தெல்பினீன் 
பொய்க்காட்சி , மாயம் 
மன உடைவு 
பாரிச மன உடைவு 
இள மன உடைவு 
தெனிகீசர்ச்சோதனை 
பல்முளைத்தல் 


tremens 


Delivery 
Delphinine 
Delusion 
Dementia 

paralytica 

praecox 
Deniges test 
Dentition 


12 


Depilatories 
Deposition 
Depressed fracture 
Desomorphine 
Development 
Diabetes 


Diabetic coma 
Diacetylmorphine 
Diagnosis 
Differential diagnosis 
Differentiation 


.. 


Digestion 
Digitalis 
Dilatation 
Dimethyl arsenic acid 
Dinitrobenzene 
Dinitrocresol 
Dinitrophenol 
Dionin 
Dioxy - diamine -arsenobenzol 


மயிர்நீக்கிகள் 
வாய்ப்பிறப்பு 
இறக்கமுறிவு 
தெசோமோபீன் 
விருத்தி 
நீரிழிவு 
நீரிழிவு மயக்கம் 
ஈரசற்றைல்மோபீன் 
நிதானம் 
வகையீட்டுநிதானம் 
வகையிடல் 
சமிபாடு 
திசிற்றேவிசு 
அகட்டல் 
இருமீதைல் ஆசனிக்கமிலம் 
இருநைதரோபென்சீன் 
இருநைதரோகிறசோன் 
இருநைதரோபீனோல் 
தயனின் 
ஈரொட்சி - ஈரமைனோ அசனோ பென் 

சோல் 
இருபீனைலமீன்சோதனை 
இருபீனைல் காபசோன்சோதனை 
தொண்டைக்கரப்பன் 
மது உன்மத்தம் 
செலுத்திய 
இறக்கம் , வடிதல் , விலக்கல் 
குழப்பம் 
வழங்கல் 
கலைவு , பிரிக்கை 
பிணக்கிலுள்ள தந்தைமை 
மாவட்டமன்று 
இருதயோல் சேர்வை 
திருமணநீக்கம் 
வேளை அளவு , மாத்திரை 
கடுமையான பேதி 
அமிழல் 


Diphenylamine test 
Diphenyl carbazone test 
Diptheria 
Dipsomania 
Directed 
Discharge 
Disorder 
Dispense 
Dispersion 
Disputed paternity 
District Court 
Dithiol compound 
Divorce 
Dose 
Drastic purgative 
Drowning 


13 


Drug 

addiction 


Drunkard 


மருந்து 
மருந்துப்பழக்க அடிமைத்தனம் 
வெறியன் 
வெறி 
முன்சிறுகுடற்புண் 


Drunkeness 


Duodenal ulcer 


Dust 


தூசு 


சாயம் 


Dye 
Dying declaration 


மரணப்பிரகடனம் 


E 


Ear 


காது, செவி 


Ecbolic 


Ecgonino 
Effusion 


Elaterium 


Elbow 


Electric current 


Electrocution 


Electrolysis 
Electrolytic Marsh test 
Emaciation 


Embalm 


எக்பொலிக்கு 
எக்கொனீன் 
ஊறல் , வெளிப்பரவல் 
இலாற்றியம் 
முழங்கை 
மின்னோட்டம் 
மின்முறைக்கோறல் 
மின்பகுப்பு 
மாஷின் மின்முறைச் சோதனை 
நலிவு , சூம்பல் 
தைலமாட்டல் , மருந்திட்டுப்பேணல் 
பிறபொருள் தடுக்கை 
தக்கை 
மரகதப்பச்சை 
இக்கட்டுநிலை 
வாந்திப்பொருள் 
எமனகோக்கு 
மெய்ப்பாடு , மனவெழுச்சி 
மனவெழுச்சிக்குழப்பம் 
மூளையழற்சி , என்கெபலைற்றிசு 
இதயவகவணி அழற்சி 
நைத்திரிக்கமில் ( செதுக்குவோரமிலம் ) 


Embolism 
Embolus 
Emerald green 
Emergency 
Emetic 


Emmenagogue 


Emotion 


Emotional disorder 
Encephalitis 
Endocarditis 
Engraver s acid ( Nitric acid ) 


14 


Enlargement 
Entomology 
Entrance and exit 
Epidermis 
Epiglottis 
Epilepsy 

masked 
Epileptic automation 
Epiphysis 
Epispadias 
Ergometrine 
Ergot 
Eruption 
Erythrocyte 
Eserine 


விரிவு 
கிருமியியல் , பூச்சியியல் 
புகுதல் போதல் 
மீந்தோல் , மேற்றோல் 
மூச்சுக்குழல் வாய்மூடி 
விழுநோய் , வலிப்பு 
மூடிய விழுநோய் 
விழுநோய் தருதன்னியக்கம் 
மேலென்புமுளை 
எப்பிஸ்பேடியசு 
ஏகோமெற்றீன் 
ஏகோ , எகொற்று 
கக்குகை 


எரிதுரோசைற்று 


எசரீன் 


Essential oil 


Ether 


Ethics 

and law 


Ethyl alcohol 


Eucalyptus 
Eunuch 


Euonymus 
European 
Evidence 


இன்றியமையா எண்ணெய் 
ஈதர் 
ஒழுக்கவியல் 
ஒழுக்கவியலும் சட்டமும் 
ஈதைலற்ககோல் 
இயூக்கலித்தசு 
அண்ணகர் , அலி 
யுவோனிமசு 
ஐரோப்பிய 
சான்று 
மருத்துவச்சாட்சியம் 
உயர்தொழிற்சாட்சியம் 
எட்சல்சீன் 
எத்துதல் 
பரீட்சை 
எச்சம் , கழிவு 
தற்காட்டல்வேட்கை 


Medical 

Professional 
Exalgine 
Exaltation 


Examination 
Excretion 
Exhibitionism 


Exhumation 
Expert witness 
Extra -uterine gestation 

pregnancy 


புதைத்த தகழல் 
நிபுணச்சாட்சி 
கருப்பை வெளிப்புறக் கருத்தரிப்பு 
கருப்பை வெளிப்புறக் கருக்கொள்ளல் 


15 


F 


Fabricated evidence 


injuries 
Fabrication 


புனைசான்று 
புனைகாயம் 
புனைவு 


Faeces 


மலம் 


Fat 


embolism 


Fatal accident 


கொழுப்பு 

கொழுப்புத்தடுக்கை 
மரணவிபத்து 
சிறப்புறுப்பு 
நலிமனமுடைமை 


Feature 


Feeble mindedness 


Fees 


சம்பளம் 


Felo de se 


பெலோடிசே 
கொடுங்குற்றம் 


Felony 


Female 


பெண் 


Femur 


தொடையெலும்பு 
பெரிக்குளோரைட்டுச்சோதனை 


Ferric chloride test 


பெரிசயனைட்டு 


Ferricyanide 
Ferrocyanide 
Fetichism 


பெரோசனனைட்டு 


காட்டுருக்கிளர்ச்சி 
நார் 


Fibre 


Finger -nail clipping 


nose test 


நகநறுக்கு 
விரல் - மூக்குச் சோதனை 
விரலடையாளம் 


print 


Firearms 


burning 
wound 


துப்பாக்கிவகை 
துப்பாக்கிவகை எரிப்பு 
துப்பாக்கிக்காயம் 


Fissured fracture 


Flaccidity 


Flame test 


பிளவுமுறிவு 
நுகைவு 

நிலை 
சுவாலைச்சோதனை 
தோல்மடி 
சதைமச்சம் 


Flap of skin 
Fleshy mole 


Flies 


ஈக்கள் 


Florence test 


Fluoride 


புளோறென்சுச்சோதனை 
புளோரைட்டு 
போடரேயின் சோதனை 


Fodere s test 


16 


Foetal 

bone 
heart 
movement 
organ 

vessel 
Foetus 

mature 
Fontanelle 
Food 

and Drugs Act 

poisoning 
Foot 
Foreign body 
Formaldehyde 
Formalin 
Formic acid 
Fowler s solution 
Foxglove 
Fracture 
Fragility 
Fragment 
Frauenhofer line 
Frenulum 
Friedmann text 
Fright 
Frohde s test 
Froth 
Fugin 
Full term foetus 
Fungi 
Fusel oil 


முதிர்மூலவுருவுக்குரிய 
முதிர்மூலவுருவென்பு 
முதிர்மூலவுரு இதயம் 
முதிர்மூலவுரு அசைவு 
முதிர்மூலவுரு உறுப்பு 
முதிர்மூலவுருக்கலம் 
முதிர்மூலவுரு , கருவுரு 
முதிர்ந்த மூலவுரு 
உச்சிக்குழி 
உணவு 
உணவு , மருந்துச்சட்டம் 
உணவுநஞ்சேறல் , உணவுநஞ்சாதல் 
பாதம் 
பிறபொருள் 
போமலிடிகைட்டு 
போமலின் 
போமிக்கமிலம் 
பவுலரின் கரைசல் 
பொட்சு கிளவு ( செடி) 
முறிவு 
உடைதன்மை 
துண்டு 
போரனோபர் கோடு 
பிரனுலம் , சிறுகடிவாளம் 
பிரீட்மனின் சோதனை 
பயம் , வெரு 
புரோடேயின் சோதனை 
நுரை 
பியூகின் 
நிறைமாதமுதிர்மூலவுரு 
பங்கசு 
பியூசல் எண்ணெய் 


Gait 
Gamboge 
Garden nightshade ( Solanum nigrum ) 


போக்கு , நடை 
கம்போச்சு 
காடின் நைற்சேட்டு 


17 


Gas 
Gash 
Gastric lavage 

ulcer 
Gelsemic acid 
Gelsemine 
Gebemini 
General development 

Medical Council 

Paralysis of Insane ( G. P. I. ) 
Genital organ 
Gerrard s test 
Gestation 


.. 


period 


Gifts and legacies 


வாயு 
பிளவு வெட்டு 
இரைப்பைகழுவல் 
இரைப்பைப்புண் 
செல்சேமிக்கமிலம் 
செல்சேமைன் 
செபெமின் 
பொதுவிருத்தி 
பொதுமருத்துவக்கழகம் 
பிச்சுப்பொதுச் சோர்வாதம் ( G. P. I. ) 
பிறப்புறுப்பு 
செராட்டின் சோதனை 
கருத்தங்கல் 
கருத்தங்கற்காலம் 
நன் கொடையும் மரணசாதன 

உரிமையும் 
உறைபனி அசற்றிக்கமிலம் 
கண்ணாடி 
மூச்சுக்குழல்வாய் 
குளூக்கோசைட்டு 
கொணோக்கொக்கசு 
வெட்டை , மேகவெள்ளை, கொனோரியா 
மயிர்க்கூச்சு (கியூற்றிசு அன்சரினா) 
பி . பொ . சொ . ( பித்தர்பொதுச் 

சோர்வாதம் ) 
கிராண்டியூவின் சோதனை 
பெருவலிப்பு 
கடும் உடற்காயம் 
கடுங்காயம் 
தொகுத்தல் 
குட்சிற்றுச்சோதனை 


Glacial acetic acid 
Glass 
Glottis 
Glucosides 
Gonococcus 
Gonorrhoea 
Goose skin ( Cutis aneserina) 
G. P. I. (General Paralysis of Insane) 


Grandeau s test 
Grand mal 
Grievous bodily harm 

hurt 
Grouping 
Gutzeit test 


H 


Habit 
Habitual 
Haematin 
Haematoporpyrin 


பழக்கம் 
பழக்கமான 
ஈமற்றின் 
ஈமற்றோபோபைரின் 


18 


Haemin crystal test 
Haemochromogen test 
Haemoglobin 
Haemorrhage 

Cerebral 
Intra - cranial 


ஈமின்படிகச் சோதனை 
ஈமோகுரோமோசன் சோதனை 
ஈமகுளோபின் , குருதி நிறச்சத்து 
குருதிப்பெருக்கு 
மூளையக்குருதிப்பெருக்கு 
மண்டையெலும்பிடைக் குருதிப்பெரு 

க்கு 
உபபுடைச்சவ்வுக்குருதிப் பெருக்கு 


Sub -pleural 


.. 


Hair 


.. மயிர் 


Mammalian 


முலையூட்டிமயிர் 


உளமாயம் 


Hallucination 
Hand 


கை 


Hanging 

Homicidal 


தூக்கல் 


Judicial 


Suicidal 


Unintentional 


Harm 


Hartshorn , Spiritis of 
Hashish 


Head 


Healing 
Health 
Heart disease 

Rupture of 


Heat 
Hegar s sign of pregnancy 
Height, weight and age . 
Hellebore 
Hemlock 
Henbane ( hyoscyamus) 
Henna stain 
Heredity 
Hermaphroditism 
Hernia 
Heroin 
Hexaethyl-tetraphosphate (HETP ) 
Holger Nielsen method 


ஆட்கொலைத்தூக்கல் 
சட்டத்தூக்கல் 
தற்கொலைத்தூக்கல் 
தற்செயல் தூக்கு 
துன்பு 
காட்சோன்திரவம் 
கசீசு , கஞ்சாத்துளிர் 
தலை 
மாறுதல் , குணமாதல் 
உடனலம் 
இதயநோய் 
இதயப்பீறல் 
வெப்பம் 
ஈகரின் கருப்பக்குறி 
உயரம் , நிறை , வயது . 
எலிபோ 
எமுலொக்கு 
என்பேண் (அயோசியாமசு ) 
எனாச்சாயம் 
பரம்பரை , பாரம்பரியம் 
அழிதூநிலை , இருபால் தன்மை 
உடைவு , எணியா 
எரோயின் 
ஆறீதைல் நால்பொசுபேற்று (HETP ) 
ஒலிகர் நீல்சன்முறை 


- 


19 


- 


Homicidal hanging 
Homicide 
Homosexual 
Homosexuality 
Horizontal 
Hormone preparations 
Human blood 
Humerus 
Hurt 
Husemann s test 
Hydatidiform 

mole 
Hydrochloric acid 
Hydrocyanic acid 
Hydrofluoric acid 
Hydrogen , Arseniuretted 

phosphide 

sulphide 
Hydrostatic test 
Hymen 
Hyoid bone 
Hyoscine 
Hyoscyamine 
Hyoscyamus 

muticus 
Hypnotic 
Hypoglycaemia 


ஆட்கொலைத் தூக்கல் 
ஆட்கொலை 
ஓரினச்சேர்க்கைக்குரிய 
ஓரினச்சேர்க்கை 
கிடையான 
ஒமோனினங்கள் , உட்சுரப்பாக்கங்கள் 
மனிதக்குருதி 
புயவென்பு 
காயம் 
உசுமானின் சோதனை 
நீர்ச்சிறையுரு 
நீர்ச்சிறையுருமச்சம் 
ஐதரோகுளோரிக்கமிலம் 
ஐதரோசயனிக்கமிலம் 
ஐதரோபுளோரிக்கமிலம் 
ஆசனிக்குசேர் ஐதரசன் 
ஐதரசன்பொசுபைட்டு 
ஐதரசன் சல்பைட்டு 
நீர்நிலையியற்சோதனை 
விருத்திமென்றகடு 
Y உரு எலும்பு 
அயோசீன் 
அயோசியமீன் 
அயோசியமசு 
அயோசியமசுமியூற்றிகசு 
போலியுறக்கமாக்கி 
உபகிளைசீமியா ( குருதிக்குளுக்கோசுக் 

குறை ) 
ஐப்போஸ்பேடியாசு 
கீழுறுதிநிலை 
இஸ்தீரியா ( நரம்பிளைப்பு நோய் ) 


Hypospadias 
Hypostasis 
Hysteria 


.. 


I 


ஆளறிதல் 


மடைமை 


Identification 
Idiocy 
Idiosyncrasy 
Idiot 


தனிமுரண்பாடு 


மடையன் 


20 


Ileus , Paralytic 
Illegitimate birth 
Illusion 


சோர்வாதக்குடல் தடை 
வம்புப்பிறப்பு 


மாயை 


Imbecile 


Imbecility 
Immature 

foetus 


Impotence 
Impulse 
Incest 


Incineration 
Incised wound 
Incomplete abortion 
Indecent 
Indian hemp 
Indictment 
Indigo test 
Indophenol test 
Industrial disease 

injury 
Inevitable 


மனநொய் 
மனநொய்வு 
முதிராத 
முதிராமூலவுரு 
வலுவின்மை 
கணத்தாக்கு 
முறையில் கலவி 
சாம்பராக்கல் , தகித்தல் 
வெட்டியகாயம் 
முற்றாக்கருச்சிதைவு 
மாண்பிலாத 
இந்தியசணல் , தகித்தல் 
குற்றச்சார்த்து 
கருநீலச்சோதனை 
இந்தோபினோல் சோதனை 
தொழில்சார்நோய் 
தொழில்சார்காயம் 
தவிர்க்கவியலாத 
தவிர்க்கவியலாக்கருச்சிதைவு 
குழந்தை 
சேய்க்கொலை , தாய்ச்சிசுக்கொலை 
தொற்றுநோய் 
அழற்சி 
இன்புளுவென்சா 
தடுத்தல் , நிறுத்தல் , குறைத்தல் 
காயம் 
கழுத்துவெட்டுக்காயம் 
புனைகாயம் 
மரணவிசாரணை 

பித்து 
. பித்து 

மாறாட்டப்பித்து 
உன்மத்த - மன இறக்கப்பித்து 
பேற்றண்மைப்பித்து 
கிருமி , பூச்சி 


abortion 


Infant 


Infanticide 
Infectious disease 


Inflammation 


Influenza 


Inhibition 


Injury 

Cut throat 


4 . 


Fabricated 


Inquest 
Insane 
Insanity 

Confusional 
Maniac -depressive 

Puerperal 
Insect 


21 


Insecticide 


Insensibility 
Instantaneous rigidity 
Insulin 
Insurance report 
Intelligence quotient ( I. Q. ) 
Intercostal space 
Internal ear 
Intestine 
Intoxication 
Intracranial haemorrhage 


கிருமிகொல்லி 
உணர்ச்சியின்மை 
உடன்விறைப்பு 
இன்சுலின் 
காப்புறுதி அறிக்கை 
நுண்ணறிவு ஈவு ( நு . ஈ . ) 
விலாவிடைவெளி 


Investigation 
Iodide 
Iodine test 
Iodoform 
Irradiation 
Irresistible impulse 
Irritant 

Mechanical 
Metallic 

Vegetable 
Isolation 

of poison 
Izal 


உட்காது 
குடல் 
நச்சாதல் , வெறித்தல் 
மண்டையோட்டுள்ளான குருதிப் 

பெருக்கு 
நுண்ணாய்வு 
அயடைட்டு 
அயடீன் சோதனை 
அயடபோம் 
கதிர்ப்பாய்ச்சல் 
தவிர்க்கவியலாக் கணத்தாக்கு 
உறுத்தி 
பொறிமுறை உறுத்தி 
உலோகவுறுத்தி 
தாவரவுறுத்தி 
தனிப்படுத்தல் 
நஞ்சுதனிப்படுத்தல் 
ஈசால் 


.. 


J 


Jaborandi 
Jalap 
Jasmine 
Jatropha seed 
Jaundice 


பொரண்டி 
ஜலாப்பு 
பிச்சை 
சற்றுறோபாவிதை 
செங்கண்மாரி 


Jaw 


தாடை 


22 


Jeye s flued 


Judicial hanging 
Juvenile court 


சேயின்பாயம் 
சட்டமுறைத்தூக்கு 
இளைஞர்கோடு 


K 


Kaiserling s method 
Kayssi precipition test 
Ketobemidone 
Kidney 
Kilianis s reaction 
Kleptomania 
Kunkel s test 


கெயிசலிங்கின்முறை 
கெயாசி பிரசிப்பிற்றின் சோதனை 
கீரோபெமிடோன் 
சிறுநீரகம் 
கிளியானின் தாக்கம் 
கள்ளல் பித்து , கள்ளல் விடாய் 
குங்கெலின் சோதனை 


L 


Labour 


Laburnum 


Lacreated wound 


Laceration 


Lactation 
Lactational insanity 
Langley s test 
Larynx 
Law and ethics 


தொழில் , பேற்றுநோ 
இலபனும் 
பிளிறுகாயம் , கிழிவு 
பிளிறல் , கிழியல் 
பால்சுரத்தல் 
பால்சுரத்தல் பிச்சு 
இலாங்கிலியின் சோதனை 
குரல்வளை 
சட்டமும் ஒழுக்கவியலும் 


.. 


Lead 


ஈயம் 


arsenate 


Legacies and gifts 


Legal procedure 
Legitimacy 
Length of pregnancy 


ஈயவாசனேற்று 
மரணசாதன உரிமையும் நன்கொடை 

யும் 
சட்டநடைமுறை 
சட்டமுறைமை 
சூல்கொள்காலம் 


23 


Leucomaine 
Leucomalachite green test 


Lex s test 


.. 


Liability 
Lieben s iodoform test -- 


இலியுகொமைன் 
இலியு கொமலசைற்றுப்பச்சைச் சோ 

தனை 
இலெட்சின் சோதனை 
பொறுப்பு 
இலீபெனின் அயடபோம் சோதனை 
சீலிய உறுதி 
மின்னல் 
இலீனியா அல்பிக்கான்ரெசு 
உயிர்ப்பிறப்பு 


Life Assurance 


Lightning 
Linea albicantes 
Live birth 


Liver 


ஈரல் 


Lividity 

post -mortem 
Lobar pneumonia 
Lobeline 


Lochia 


Locomotion after injuries 
Lower jaw 
Luminal ( phenobarbitone) 
Lunatic 
Lung 
Lysol 


கன்றல் , நிறமாற்றம் 
மரணப்பின் கன்றல் 
சோணை நுரையீரலழற்சி 
உலோபெலின் 
உலோக்கியா (பின்ஒழுகல் ) 
காயத்தின்பின் நகர்வு 
கீழ்த்தாடை 
இலியூமினால் 
உன்மத்தம் 
நுரையீரல் , சுவாசப்பை 
இலைசோல் 


.. 


M 


Maceration in utero 


கருப்பை உள்மென்மையாக்கம் 
புழுக்கள் , கீடம் 
நீதிபதியின் கோடு , நீதிவான் கோடு 
மகனீசியம் 


Maggots 
Magistrate s Court 
Magnesium 
Male 
Malingering 
Malonyl 
Malpraxis 
Mammalian blood 

hair 


ஆண் 
பாசாங்கு 
மலோனில் 
விரகின்மை 
முலையூட்டிக்குருதி 
முலையூட்டி மயிர் 


24 


மந்தலினின் சோதனைப்பொருள் 
M. N. காரணிகள் 


மங்கனீசு 


Mandelin s reagent 
M. & N. Factors 
Manganese 
Mania 
Maniac - depressive insanity 
Mark 
Marquis s reagent 
Marriage 
Marsh s test 


உன்மத்தம் , பித்து 
உன்மத்த மன இறக்கப்பித்து 
புள்ளி, வடு , குறி , 
மாக்குவிசின் சோதனைப்பொருள் 
திருமணம் 
மாசின்சோதனை 
மசோக்கியம் 
முதிர்கருவுரு , முதிர்ந்த மூலவுரு 
முதிர்ச்சி 
மேயரின் சோதனைப்பொருள் 
மக்நோட்டன் விதி 


Masochism 


Mature foetus 


Maturity 
Mayer s reagent 
Mc . Naghten rule 
Measurement 


அளவை 


Meat 
Mechanical irritant 
Meconic acid test 
Medical Acts 


certificate 
evidence 
examination 
practice 
register 
report 


இறைச்சி 
பொறிமுறை உறுத்தி 
மேக்கோனிக்கமிலச்சோதனை 
மருத்துவச்சட்டங்கள் 
மருத்துவச்சான்றிதழ் 
மருத்துவச் சான்று 
மருத்துவப்பரீட்சை 
மருத்துவத்தொழில் 
மருத்துவப்பதிவேடு 
மருத்துவ அறிக்கை 


Medico - legal 

legal examination 
legal point 
legal report 


Medinal 


Medulla 


Melancholia 


மருத்துவச்சட்டத்துக்குரிய 
மருத்துவச்சட்டச்சோதனை 
மருத்துவச்சட்ட நுணுக்கக்குறிப்பு 
மருத்துவச்சட்ட அறிக்கை 
மெடினால் 
மையவிழையம் 
துக்கபீடை , உளநோய் ( மெலன் கோளி) 
மெல்சரின் சோதனை 
நினைவு 
மெனாக்கி , மலரல் , பூப்பு 
சருமவழற்சி ( மூளை ) 
மாதவிடாய்க்குருதி 
மாதவிடாய் 


Melzer s test 


Memory 
Menarche 
Meningitis 
Menstrual blood 
Menstruation 


25 


.. 


Mental defectives 

deficiency 
Mentally defective person ( deficient person )) 


Mercuric chloride 
Mercury 
Mescal 
Metacetaldehyde 
Mettalic irritant 


poison 


Methadol 
Methaemoglobin 
Methyl acetanilide 

alchohol 
bromide 
chloride 

di - sodic arsenate 
Methylated spirits 
Metopon 
Micro method 
Middle ear 

ear disease 


உளக்குறைபாடுடையோர் 
உளக்குறைவு 
உளக்குறைவுபாட்டுப்பெயர்வழி (உளக் 

குறைபாட்டு ஆள் ) 
மேக்கூரிக் குளோரைட்டு 
இரசம் 
மெஸ்கால் 
மெற்றசற்றல்டிகைட்டு 
உலோக உறுத்தி 
உலோகநஞ்சு 
மெதடோல் 
மெதீமோகுளொபின் 
மீதைல் அசற்றனிலைட்டு 
மீதைல் அற்ககோல் 
மீதைல்புரோமைட்டு 
மீதைல்குளோரைட்டு 
மீதைல் இருசோடா ஆசனேற்று 
மெதனோல் சேர்மதுசாரம் 
மெற்றபோன் 
நுண்முறை 
நடுச்செவி 
நடுச்செவிநோய் 
செவிலி , நலம்பேணி , மருத்துவச்சி 
மிலனின் சோதனை 
கனிப்பொருளமிலம் 
மேபேன் எண்ணெய் 
கைபிழைபாடு 
கருச்சிதைவு 
தகா நடை 
மிற்சேவிச்சில் சோதனை 
ஈரப்பற்று 


Midwife 


Millon s test 


Mineral acid 
Mirbane oil 


Misadventure 


Miscarriage 
Mis demeanour 
Mitscherlich s test 
Moisture 


Mole 


மச்சம் 


Molecular 
Monkshood 


Monster 
Montgomery s tubercule 
Moral deficiency 

imbecile 


மூலக்கூற்றுக்குரிய 
மொன்சூட்டு 
விரூபி , குரூபி 
மொன்கொமரியின் சிறுமுகிழ் 
நன்னடைக்குறை , மன ஒழுக்கக்குறை 
மன ஒழுக்க நொய்வு 


26 


Morgue 
Morphine 
Morphinism 
Mortality 
Mortuary 
Motive 
Movement 
Multipara 
Multiparous 
Mummification 


பிணவறை 
மோபீன் 
மோபீன் நிலை 
மரணவீதம் 
பிரேத அறை 
நோக்கம் 
அசைவு 
பல்பேற்றி 
பல்பேறுள்ள 
(பிணமாக்கல் ) பரிசவமாக்கல் , மமி 

யாக்கல் 
கொலை 
மூரியாற்றிக்கமிலம் ( ஐதரோகுளோரிக் 

கமிலம் ) 
மஸ்கரீன் 


Murder 
Muriatic acid ( Hydrochloric acid )) 


: 


Muscarine 
Muscle 
Mushroom 
Mussel 
Mutilation 
Muzzle - loading gun 
Mydaleine 
Myosin 
Myxoedema 


தசை 
காளான் 
கருநீலச்சிப்பி 
துண்டமாக்கல் , உறுப்புச்சிதைத்தல் 
சன்னத்துவக்கு 
மயிடலீன் 
மயோசின் 


மிட்சிடீடா 


N 


Nail 


Narcotic 
Nasal bone 
Natural 

abortion 


ஆணி , நகம் 
தியக்கமருந்து 
நாசெலும்பு 
இயற்கையான 
இயற்கைக்கருச்சிதைவு 
இயற்கைக்காரணம் 
கழுத்து 
கழுத்துத்தொண்டைக்காயங்கள் 
பிணச்சோதனைக்காயம் 


cause 


Neck 

and throat injuries 
Necropsy wound 


27 


Neglect and starvation 
Negligence 
Neosalvarsan 
Neostibosan 
Nephritis 
Nervous system 
Neurasthenia 


Neurine 


Neurosis 


New born 
Newly born 
Nicotine 
Nissl body 
Nitre 


கவனக்குறைவும் பட்டினியும் 
கவனயீனம் 
நியோசல்வாசன் 
நியோஸ்றிபோசன் 
நெபிரைற்றிசு , சிறுநீரக அழற்சி 
நரம்புத்தொகுதி 
நியூறஸ்தீனியா ( நரம்புத்தளர்ச்சி ) 
நியூரீன் 
நரம்புத்தளர்ச்சிநோய் , நியூரோரிசு 
புனிற்றுக்குழந்தை 
புனிற்றுக்குழந்தை 
நிக்கற்றின் 
நிசெல்பொருள் ( நிசெற்சிற்றுடல் ) 
நைற்றர் 
நைத்திரிக்கமிலம் 
நைதரோபென்சீன் 
நைதரோபென்சோல் 
நைதரோகிளிசரீன் 
மூக்கு 
அறிவித்தல் 
நொவோகேயின் 
நச்சுப்பொருள் 
பிள்ளையீனாத்தன்மை 
காஞ்சுரங்காய் , எட்டி 


Nitric acid 


Nitrobenzene 
Nitrobenzol 
Nitroglycerine 
Nose 
Notification 
Novocaine 
Noxious substance 
Nulliparous 
Nux vomica 


O 


Obsession 


பிரமை , பீடிதம் 
சரிவான 


Oblique 
Occlusion 
Occupation 
Oedema 
Oenanthotoxin 
Offence 
Offender 


மறைப்பு 
தொழில் 
இடீமா 
இனந்தோதொட்சின் 
குற்றம் 
குற்றவாளி , தவறாளி 


28 


Oil of eucalyptus 
Oil of mirbane 
Oil of vitriol 
Oils, Volatile 
Oleander 
Oleandresin 
Oliver s test 
Open Verdict 
Operation 
Opinion 
Opium 

Indian 
Orbit 
Organic phosphate 

poison 
Organism 
Organ Abdominal 

Genital 
Oriental 
Orpiment 
Ossification 
Ossific centre 
Os uteri 
Ovary 
Overlaying 
Oxalate 
Oxalic acid 
Oxygen lack 
Oxyhaemoglobin 


இயுகலிப்தசு எண்ணெய் 
மேபேணெண்ணெய் 
சல்பூரிக்கமிலம் 
ஆவியாகுமெண்ணெய் 
அலரி , ஒலியண்டர் 
ஒலியண்டரசின் 
ஒலிவரின் சோதனை 
திடமில்தீர்ப்பு 
அறுவை , செய்கை 
அபிப்பிராயம் 
அபின் 
இந்தியா அபின் 
கட்குழி 
சேதன வுறுப்புப் பொசுபேற்று 
சேதனவுறுப்புநன்சு 
அங்கி 
வயிற்றுறுப்பு 
பிறப்புறுப்பு 
கீழைத்தேச , குணபுல 
ஒப்பிமெந்து , அரிதாரம் 
என்பாக்கல் 
என்புமையம் 
கருப்பை வாய் 
சூலகம் 
மேல் உருளல் 
ஒட்சலேற்று 
ஒட்சாலிக்கமிலம் 
ஒட்சிசன்குறை 
ஒட்சிக்குருதி நிறச்சத்து , ஒட்சி ஈமகு 
ளோபின் 


P 


Pachymeningitis haemorrhagica 
Pancreas 
Papaver somniferum 
Paraffin 


பக்கிமெனிஞ்சைற்றிசு ஈமரேகிக்கா 
சதையி , கணையம் 

பப்பவர்சொமினிபேரம் 
... பரபின் 


29 


Paraldehyde 
Paralytic lleus 


Paranoia 
Parathion 


Paris green 
Parous 
Parturition 
Paternity 
Patient 
Pederasty 
Pellagra 
Pelvis 
Penetration 
Penetrate 
Penis 
Pennyroyal 
Perception 
Pericarditis 
Period of pregnancy 
Peristalsis 
Petechial haemorrhage 
Pethidine 
Petit mal 
Petroleum distillate 
Phalline 
Phenacetin 
Phenadoxone 
Phenazone 
Phenobarbitone 
Phenol 
Phenolphthalein 
Phenylenediamine 
Phenylisonitrile test 
Phenylquinolene carboxylic acid 


பரலிடிகைட்டு 
சோர்வாதச்சுருட்குடல் , சோர்வாதக் 

குடல் தடை 
பரனோயா 
பரத்தியோன் 
பரிசுப்பச்சை 
ஈற்றம் 
பிரசவம் , பேறு 
தந்தைமை 
நோயாளி 
ஆண்சேர்க்கை , ஆண்பாற்புணர்ச்சி 
பெலாகிறா 
இடுப்பு , கூபகம் 
ஊடுருவல் 
ஊடுருவு 
ஆண்குறி , பீனம் 
பெனிறோயல் 
காண்டல் 
இதயவுறை அழற்சி 
கர்ப்பகாலம் 
சுற்றச்சுருக்கு 
ஊசிமுனைக்குருதிப்பெருக்கு 
பெதிடீன் 
பெற்றிமல் 
பெற்றோலியவடி 
பலீன் 
பினசிற்றின் 
பினடொட்சோன் 
பினசோன் 
பினோபாபிற்றோன் 
பினோல் 
பினோல்தலீன் 
பினைலின் ஈரமைன் 
பினைலைசோநைத்திரைல் சோதனை 
பினைல்குவினலீன் காபொட்சிலிக்கமி 

லம் 
பொசுபோமொலிட்டிக்கமிலம் 
பொசுபரசு 
உடற்றொழிற்சோதனை 


.. 


Phosphomolybdic acid 
Phosphorus 
Physiological test 


30 


Physostigmine (eserine) 
Phytolaccatoxin 
Picric acid 

acid test 
Picrotoxin 
Pigment 
Pigmentation 
Pilocarpine 
Piperidine 
Pistol, Automatic 
Pituitary extract 
Placenta 
Pleural effusion 
Pneumonia 
Podophyllin 
Poisoning 
Poison 
Poroscopy 
Possibility 
Post concussional syndrome 
Post -epileptic automatism 
Post - maturity 
Post -mortem bruise 
Post-mortem change 

mortem examination 
mortem injury 
mortem lividity 
traumatic automatism 

traumatic sequelae 
Potassium bichromate 

bromide 
chlorate 
chromate 


பிசோஸ்றிமீன் ( எசறீன் ) 
பைற்றோலக்கற்றோட்சின் 
பிக்கிரிக்கமிலம் 
பிக்கிரிக்கமிலச்சோதனை 
பிக்கிரற்றொட்சின் 
நிறப்பொருள் 
நிறமூட்டல் , நிறச்சாயமிடல் 
பைலோக்காப்பீன் 
பிப்பரிடீன் 
தன்னியக்கக்கைத்துப்பாக்கி 
கபச்சுரப்பிச்சாரம் 
சூல்வித்தகம் , நச்சுக்குடை 
புடைச்சவ்வு ஊறணி 
மூச்சுக்குழலழற்சி , நியூமோனியர் 
பெடோபீலீன் 
நஞ்சாதல் 
நஞ்சு 
நுண்டுளைகாட்டியியல் 
இயல்தன்மை , இயல் தகவு 
பின் - அதிர்ச்சிக்கூட்டியம் 
பின்விழுநோய்த்தன்னியக்கம் 
பின்முதிர்வு 
மரணப்பின் தழும்பு 
மரணப்பின்மாற்றம் 
மரணப்பின்பரீட்சை , பிணச்சோதனை - 
மரணப்பின்காயம் 
மரணப்பின் 

நிறமாற்றம் 
சாயப்பின் தன்னியக்கம் 
காயப்பின் விளைவு 
பொற்றாசிய இருகுரோமேற்று 
பொற்றாசியம் புரோமைட்டு 
பொற்றாசியம் குளோரேற்று 
பொற்றாசியம் குரோமேற்று 
பொற்றாசியம் அயடைட்டு 
பொற்றாசியம் ஒட்சலேற்று 
பொற்றாசியம் பேர்மங்கனேற்று 
நீலை நீடித்தல் 
வெடிமருந்துக்கறை 


iodide 


oxalate 

permanganate 
Potentiation 
Powder stain 


31 


கண்ணாடித்தூள் 


பேச்சுவன்மை 


Powdered glass 
Power of speech 
Precipitate labour 
Precipitin text 
Pregnancy 
Premature 

foetus 
Prepuce 
Prescripition 

ordinance 
Preservation 
Presumption 
Preternatural 

Combustibility 
Privilege 
Privileged communication 
Probability 
Professional evidence 

misconduct 


secrecy 
Prognosis 
Projectile 
Prolapse 
Prolonged labour 
Prominal 
Property 
Proponal ( Dipropylmalonylurea ) 


விரைபிரசவம் 
பிரெசிப்பிற்றின் சோதனை 
சூல்கொள்ளல் 
முன் முதிர்வு 
அகாலமுதிர்மூலவுரு 
முன்றோல் , பிறிப்பியூசு 
விதிப்பு 
விதிப்புக்கட்டளைச்சட்டம் 
பாதுகாப்பு 
ஊகம் 
இயற்கை கடந்த 
இயற்கை கடந்த எரியுமியல்பு 
சிறப்புரிமை 
சிறப்புரிமைத்தொடர்பு 
நேர்தகவு 
தொழில்சார்சாட்சி 
தொழில்சார்தீநடத்தை 
தொழில்சார் இரகசியம் 
முன்கூறல் , முன்னறிதல் 
எறியம் 
வெளித்தொங்கல் 
நீடித்த நோக்காடு 
புரமினால் 
சொத்து 
புரப்போனால் ( இருபுறோப்பைல் மலோ 

னைலூறுநீர் ) 
விலைமகள் 
பிரசிய நீலம் 
பிரசிக்கமிலம் 
சயிக்கஸ்தீனியா 
தொமேன்நஞ்சாதல் ( ஊன்ஊசிநஞ் 

சாதல் ) 
பூப்பு 
பூப்பென்பு 
பிறப்புறுப்பு 
பேற்றுப்பித்து 
பேற்றண்மைக்காலம் 


.. 


Prostitute 
Prussian blue 


Prussic acid 
Psychasthenia 
Ptomaine poisoning (Poisoning by 

putrified meat ) 
Puberty 
Pubic bone 
Pudendum 
Puerperal insanity 
Puerperium 


32 


Pulmonary apoplexy 


embolism 


நுரையீரற்குருதித்தடை , சுவாசப்பைக் 

குருதித்தடை 
சுவாசப்பைப் பிறபொருள் தடுக்கை 
கண்மணி , பாவை 
பேதி 
அழுகல் 
பிரமிடோன் ( அமிடோபைரீன் ) 
பைரிடீன் 
பைரகலிக்கமிலம் 
பைரோன்மத்தம் , தீயூட்டுன்மத்தம் 


Pupil 
Purgative 
Putrefaction 
Pyramidon ( Amidopyrine) 
Pyridine 
Pyrogallic acid 
Pyromania 


.. 


Q 


Quinine 


குயினின் 


R 


Race 
Radiation injury 
Radio -active 


.. 


active metal 
Radium 


Range 
Rape 
Rate of absorption 
Rat poison 
Reagent 
Realgar 
Red spirit of nitre ( Nitric acid ) 


சாதி 
கதிர்வீசற்காயம் 
கிளர்மின்வீசும் 
கிளர்மின்வீசுமுலோகம் 
இரேடியம் 
வீச்சிடம் , வீச்சு | 
கற்பழித்தல் 
உறிஞ்சல் வீதம் 
எலிநன்சு 
சோதனைப்பொருள் 
இறியல்கார் 
செவ்வெடியுப்புத்திரவம் ( நைத்திரிக்க 

மிலம் ) 
தெறிப்பு , விளைவினை 
பதிவேடு 
பதிவுசெய்தல் 
இறீன்சுச்சோதனை 


Reflex 
Register 
Registration 
Reinsch test 


33 


Relative toxicity 


Relaxation 
Report 
Reproduction 
Reptilian blood 
Resistance 
Respiration 
Respiratory system 
Responsibility 
Retention 
Retrograde amnesia 
Revolver 
Rhesus factor 
Rib 


சார்புநச்சுத்தன்மை (சார்புத்தொட் 

சித் தன்மை ) 
தளர்தல் 
அறிக்கை 
மீளவாக்கம் ( மீளப்பெருக்கல் ) 
நகருயிர்க்குருதி 
தடை , எதிர்ப்பு 
உயிர்ப்பு , சுவாசம் 
சுவாசத்தொகுதி 
பொறுப்பு 
பற்றுதன்மை , அடக்கிவைத்தல் 
பின்னிடைவுமறதி 
சுழல்துப்பாக்கி 
இறீசசுக்காரணி 
விலாவென்பு 
இறிசின் 
குடைதுப்பாக்கி 
குடைதுப்பாக்கி அடையாளம் 
விறைப்பு 
மரணவிறைப்பு 
உரூசினின் சோதனை 
உரூபிரசரின் சோதனை 


Ricin 


Rifle 
Rifling mark 
Rigidity 
Rigor mortis 
Roussin s.test 
Rubreserin test 
Rue 
Rupture 


* 


உ 


பீறல் 


S 


Sacrum 
Sadism 


Saffron 
Salmonella organism 
Salt of sorrel (Oxalic acid ) 
Salt of lemon ( Oxalic acid ) 
Salvarsan 
Sal volatile 


திருவெலும்பு 
சாடிசம் , துன்பூட்டுவேட்கை 
மஞ்சள் 
சமனல்லா அங்கி 
சொறல் உப்பு ( ஒட்சாலிக்கமிலம் ) 
இலெமன் உப்பு ( ஒட்சாலிக்கமிலம் ) 
சல்வாசன் 
சல்வொலற்றைல் 


34 


Santonin 
Saponification 
Saprol 
Savin 


Scald 


Scalp 
Scammony 
Scar 
Schafer s method 
Scheele s acid 
Scherer s test 
Schindelmeiser s test 
Schizophrenia 
Sclererythrin test 
Scopolamine 
Scorpion sting 
Scratch 


Secrecy 
Secretion 
Self - delivery 
Self - inflicted wound 
Seminal fluid 
Senile dementia 
Sepsis 
Sequelae 
Serum test 


சந்தோனின் 
கொழுப்பிறுகல் (சவுக்காரமாதல் ) 
சப்புறோல் 
சவின் 
வெந்தபுண் 
தலைத்தோல் 
இஸ்கமனி 
தழும்பு 
சேபரின்முறை 
சிலின் அமியம் 
சேரரின் சோதனை 
சின்டமீசரின் சோதனை 
பிளவுப்பிச்சு , பேதப்பித்து 
இஸ்கலரிதிரீன் சோதனை 
இஸ்கோப்பலமீன் 
தேட்கடி 
பிறாண்டு 
இரகசியம் 
கழிவு, சுரப்பு 
தற்பேறு 
தன்னூறுகாயம் , தானுறுத்துகாயம் 
சுக்கிலப்பாயம் 
மூப்பு மன உடைவு 
அழுகல் (சீழ்படல் ) 
பெறுதி , பெறுபேறு 
நீர்ப்பாயச்சோதனை 
கழிகால்வாயு 
பால் ( இலிங்கம் ) 
பால்நெறிகோணல் 
தண்டு 
கூரிய ஆயுதம் 
ஓட்டுமீன் 
வெடிகுண்டு அதிர்ச்சி 
அதிர்ச்சி 
சுடுதுப்பாக்கி 
பிணையிரட்டை 


Sewer gas 


Sex 


perversion 
Shaft 
Sharp - cutting weapon 
Shell fish 


Shell - shock 


Shock 


Shot gun 


Siamese twins 


சைகை 


Sign 
Sikimin 


சிக்கிமின் 


35 


வெள்ளி 


Silver 
Singing 
Skeleton 


Skilled witness 


Skin 


.. 


ridge 
Skull 


bone 


fontanelle 


Slope 
Smothering 
Snake bite 
Sodium cocodylate 
Sodomy 
Solanine 
Solanum dulcamara ( Bittersweat ) 

nigrum (Garden nightshade) 


Solutol 


Somatic 
Sonnenscheim s reagent 
Sorby cell 
Sorrel 
Spanish fly ( see Cantharides)) 
Sparteine 
Spasm 
Specimen 
Spectroscopic test 
Spectrum 
Spermatozoa 
Spinal column 

cord 
Spine 
Spirits of hartshorn (Ammonium 

hydroxide )) 
Spleen 
Spontaneous combustion 
Spotted hemlock ( conium Maculatum ) 


புலுட்டல் 
வன்கூடு , என்புக்கூடு 
திறமைச்சாட்சி 
தோல் 
தோல்விளிம்பு 
மண்டை ஓடு 
மண்டை எலும்பு 
மண்டை உச்சிக்குழி 
சரிவு 
அமுக்கல் 
பாம்புக்கடி 
சோடியம் கொக்கொடிலேற்று 
ஆண்பாற்புணர்ச்சி , ஆண்சேர்க்கை 
சொலனீன் 
சொலனம் தல்கமாறா ( பிற்றசுவீற்று ) 
சொலனம் நிக்கிரம் (காடீன்நைற் 

சேட்டு ) 
சொலுற்றோல் 
உடலுக்குரிய 
சொனற்சீயின் சோதனைப் பொருள் 
சோபிக்கலன் 
சொறல் 
இஸ்பானிய F ( கந்தரைட்சு ) 
இஸ்பாட்டீன் 
பிடிப்பு 
மாதிரி 
நிறமாலைகாட்டிச்சோதனை 
நிறமாலை , திரிசியம் 
விந்துக்கலம் , பேம்கலம் 
முள்ளெலும்பு 
முண்ணாண் , முள்ளந்தண்டு 
முள் 
காட்சோனின் திரவம் ( அமோனியமை 
தரொட்சைட்டு) 
மண்ணீரல் 
சுயதகனம் 
புள்ளி எழுலொக்கு ( கோணியம்மக் 

குலேற்றம் ) 
குத்துக்காயம் 


Stab wound 


36 


Staggering gait 
Stain 
Stannous chloride test 
Staphisagrine 
Starvation and neglect 
Stas - otto process 
Statistics 
Stature 
Status lymphaticus 
Statute law 
Stavesacre 
Sterility 
Sternum 
Stibenyl 
Stibosan 
Stiffening 
Still -birth 
Stink damp (Sulphuretted - hydrogen ) 
Stomach 

bowel test 
Stovarsol 
Strangulation 
Strophanthin 
Strophanthus 
Strychnine 
Strychnos 
Stryzowski s method 
Stupor 
Submersion after death 
Suboxia 


தள்ளாட்ட நடை 
கறை , சாயம் 
தனசுக்குளோரைட்டுச்சோதனை 
இஸ்தபிசகிறீன் 
பட்டினியும் கவனமின்மையும் 
தாசொற்றோமுறை 
புள்ளிவிவரவியல் 
உயர அளவு , நிலை 
நிணநீர் நிலை 
நியதிச்சட்டம் 
தவசக்கர் 
மலட்டுத்தன்மை 
மார்பென்புக்குரிய 
திபனைல் 
இஸ்திபோசன் 
விறைத்தல் 
செத்துப்பிறத்தல் 
( இஸ்ரிங்டாம்பு ) ஐதரசன் சல்பைட்டு 


வயிறு 


வயிறு , குடல் சோதனை 
இஸ்தொவசோல் 
திருகுதல் 
இஸ்துரோபாந்தின் 
இஸ்துரோபாந்தசு 
இஸ்திரிக்னீன் 
இஸ்திரிக்னோசு 
இஸ்திரிகோசுக்கியின் முறை 
அறிவு மயக்கம் 
இறந்தபின் அமிழ்த்தல் 
உபோட்சியா , ஒட்சிசன்குறை 


சடிதி 


Sudden 

death 
Suffocation 
Sugar of lead ( lead acetate ) 
Suicidal hanging 
Suicide 
Suleus pre -auricularis 
Sulpharsenol 


சடிதிமரணம் 
மூச்சுத்திணறல் 
ஈயவசற்றேற்று 
தற்கொலைத்தூங்குதல் 
தற்கொலை 
செவிமுன்சால் 
சல்பாசெனோல் 


37 


Sulpharsphenamine 
Sulphide of Argenic 
Sulphmethaemoglobin 
Sulphocyanide test 
Sulphonal 
Sulphonamide 
Sulphuretted hydrogen 
Sulphuric acid 
Superfecundation 
Superficial 
Superfoetation 
Survivorship 
Suture 
Swaying gait 


சல்பாஸ்பென்மீன் 
ஆசனிக்குச் 

சல்பைட்டு 
சல்மெதீமோகுளொபின் 
சல்போசயனைட்டுச் சோதனை 
சல்போனால் 
சல்போனமைட்டு 
ஐதரசன் சல்பைட்டு 
சல்பூரிக்கமிலம் 
மிகைசந்தானம் , மிகைவளம்படவ் 
மேற்பரப்புக்குரிய 
மிகைக்கருவுருவாக்கம் 
பிழைப்பு நிலை 
இழை , தையல் 
அசைநடை 
வியர்த்துவாரம் 
அறிகுறி 
மயக்கம் 


Sweat pore 


Symptom 
Syncope 
Synchronous 
Synergism 
Syphilis 


எககால 


ஒருங்கியல்நிலை 
சிவிலிசு நோய் 


T 


Tansy 
Tardieu spots 
Tartar emetic 
Tartaric acid 
Tatoo mark 


Teeth 


தான்சி 
தாடியூப்புள்ளிகள் 
தாட்டர் எமற்றிக்கு 
தாட்டாரிக்கமிலம் 
பச்சைகுத்து 
பல் 
தைக்மான்சோதனை 
வெப்பநிலை 
தற்காலிக வெட்டு , முதலெத்தன 

வெட்டி 
சோதனை 
மாணசாதன அறிவாற்றல் 


Teichmann test 
Temperature 
Tentative cut 


Test 


Testamentary capacity 


38 


Testicle 


Tetanus 
Tetrachlorethane 
Tetrachloremethane 


Thallium 


Thebaine 


Therapeutic 

abortion 
substance 


Throat 
Thrombosis 


Throttling 
Thymus enlargement 


Thyroid gland 
Tibia 
Time since death 
T. N. T. Poisoning 


விதை 
ஈர்ப்புவலி 
நால்குளோரீதேன் 
நால்குளோர்மீதேன் 
தல்லியம் 
திபேயின் 
சிகிச்சைக்குரிய 
சிகிச்சைக்குரிய கருச்சிதைவு 
சிகிச்சைப்பொருள் 
தொண்டை 
கட்டியாதல் , துரம்போசிசு 
திருகுதல் 
கீழ்க்கழுத்துச்சுரப்பிவீக்கம் , தைமசு 

வீக்கம் 
கேடயப்போலிச்சுரப்பி 
கணைக்கால் உள்ளென்பு 
இறந்தபின் சென்ற நேரம் 
மூ . நை . தொ . நஞ்சாதல் 

( மூநைதரோதொலூயின்) 
புகையிலை 
தொலூல் 
தொட்சி அனீமியா , தொட்சிக்குருதிச் 

சோகை 
நஞ்சியல் , ஆலவியல் 
வாதனாளி 
பொறித்துவக்கு 
காயம் 
காயத்துக்குரிய 
காயத்தன்மை 
நடுக்கம் 
பெண்பாற்புணர்ச்சி ( பெண்சேர்க்கை ) 
முப்புரோமீதைலற்ககோல் 
திரைக்கிரசோல் 
மூநைதரோபீனோல் 
மூநைதரோதுலுயீன் ( மூ . நை . து . ) 
திரயோனால் 
திரைப்பாசனோல் 
தூபக் கியூற்றின் 


Tobacco 
Toluol 


.. 


Toxic anaemia 


Toxicology 
Trachea 
Trap - gun 
Trauma 
Traumatic 
Traumatism 


Tremor 


Tribadism 
Tribromethyl alcohol 
Tricresol 
Trinitrophenol 
Trinitrotoluene ( T.N.T. ) 
Trional 
Tryparsenol 


Tubocurarine 


39 


Turpentine 
Tutin 


Twins 
Twisting 
Typhoid fever 
Tyrotoxicon 


தெரப்பந்தைலம் 
தூட்டின் 
இரட்டையர் 
முறுக்கல் 
தைபோயிட்டுக்காய்ச்சல் 
தைரோத்தொட்சிக்கொன் 


U 


Ulcer 


Umbilical cord 
Uncertified midwife 
Under the influence of drink 
Unintentional hanging 
Unqualified assistants and covering 
Unqualified person 


புண் 
கொப்பூழ்நாண் 
தத்துவமில் செவிலி 
குடிவெறிநிலையில் 
தற்செயல் தூக்கு 
சான்றில் உதவியும் காப்பும் 
சான்றில் பெயர்வழி , தகைமையில் 

பெயர்வழி 
மேல்தாடை 
ஊரானிசம் , 

( இலிங்க இயல்பூக்கக்கோடல் ) 
ஊரேர் 
ஊரியைட்டு 
ஊறுநீர் , சிறுநீர் 
கருப்பைப்பொருள் 
கருப்பை 


Upper jaw 
Uranism 


Urare 


Ureide 


Urine 


Uterine content 


Uterns 


V 


.. 


Vagina 
Vagitus uterinus 

vaginus 
Valvular disease 


யோனிமடல் , மடலுறை , யோனி உறை 
கருப்பையிற் சுவாசம் 
யோனிமடலிற்சுவாசம் 
வால்வுநோய் 


Vegetable acid 

irritant 

poison 
Venereal disease 
Venous blood 


Veratrine 
Verdict 


Verdigris 
Vermouth 
Veronal 


தாவரவமிலம் 
தாவரத்தூண்டி 
தாவரநஞ்சு 
இரதிவழிநோய் , மேகநோய் 
நாளக்குருதி 
வெரற்றீன் 
தீர்ப்பு 
களிம்பு 
வேமது 
வெரொனால் 
முள்ளந்தண்டென்பு 
நிலைக்குத்து 
புடகமாதல் 
புடகமச்சம் ( நீர்ச்சிறையுருமச்சம் ) 
உயிருடைமை 
உயிர்முதிர் மூலவுரு 
வைப்பேட்டின்பாயம் 
கொடுமரணம் , அவமிருத்து 


Vertebra 


கன்னி 


Vertical 
Vesication 
Vesicular mole (hydatidiform mole ) 
Viability 
Viable foetus 
Vibert s fluid 
Violent death 
Virgin 
Virginity 
Viscera 
Vitali s test 
Volatile oil 

poison 
Volition 
Voluntary movement 
Vomited matter 
Vulva 


கனிமை 


.. 


உள்ளுறுப்பு 
வித்தலியின் சோதனை 
ஆவியாகு எண்ணெய் 
ஆவியாகு நஞ்சு 
இச்சை , இச்சையுள்ள 
இச்சைவழி அசைவு 
வாந்திப்பொருள் 
யோனிமுகம் , வல்வம் 


Wagner s reaction 
Washing soda 
Wasp sting 


உவாணரின் தாக்கம் 
சலவைச்சோடா 
குளவிக்குத்து 


41 


Water dropwort 


gas 
hemlock 


Wax in ear 


! Weapon 


Blunt 


Sharp cutting 
Webster s test 
Weed killer 
Weight and height table 
Weight, height and age table 
White precipitate of mercury 
Widmark s method 
Wisdom tooth 
Wolf s -bane (Aconite) 
Wood alcohol 
Woorara (Curare) 
Workmen s Compensation Act 
Wormseed ( Santonin ) 
Wormwood 
Wound 
Wounds , Post - mortem 

Punotured 
Wrist 


உவாட்டறொப்வேட்டு 
நீர்வாயு 
உவாட்டகெம்லொக்கு 
காதுக்குடுமி 
ஆயுதம் 
மொட்டை ஆயுதம் 
கூர் வெட்டாயுதம் 
வெப்ஸ்தரின் சோதனை 
கொடிகொல்லி , களைகொல்லி 
நிறைஉயர அட்டவணை 
நிறை , உயரம் , வயது அட்டவணை 
இரசவெண்வீழ்படிவு 
விட்மாக்கின்முறை 
ஞானப்பல் 
உவூலின் பேன் ( ஏக்கொனைற்று ) 
மெதிலற்ககோல் 
உவூறாறே (குயிறாறே ) 
வேலையாள் நட்டஈட்டுச்சட்டம் 
உவேம்சீட்டு (சந்தோனின் ) 
உவேம்வூட்டு , அபிசிந்தியம் 
காயம் 
இறந்தபின்காயம் 
பொள்ளற்காயம் 
மணிக்கட்டு 


X 


Xenopus test 
X -ray examination 
Xylol 


செனோப்பஸ்சோதனை 
“ X ” எட்சுக்கதிர்ப்பரீட்சை 
சைலோல் 


Y 


Yellow Jasmine 


மஞ்சட்பிச்சை 


Yow 


42 


7 


Zeisel s reaction 
Zelio paste 
Zinc 
Zondek - Ascheim test 


... சீசலின் தாக்கம் 

சீலோப்பசை 
சிங்கு , நாகம் 
சொண்டெக்கச்சீமர்சோதனை 


